GOVERNMENT OF TAMIL NADU 

2015 


[ Regd . No. TNICCN/ 467 / 2012- 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[ Price : Re. 0 . 80 Paise . 


காடு 


தமிழ்நாடு அரசிதழ் 
சிறப்பு வெளியீடு ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


மையே வெல் 


வல்லும் 


No. 76A ] 


சென்னை , செவ்வாய்கிழமை , மார்ச் 31 , 2015 
பங்குனி 17 , ஜய , திருவள்ளுவர் ஆண்டு-2046 


பகுதி IV - பிரிவு 1 


தமிழ்நாடு சட்டமுன்வடிவுகள் 


2015 - ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 31 - ஆம் நாளன்று தமிழ்நாடு சட்டமன்றப் 
பேரவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்டமுன்வடிவு , நோக்க - காரண 
விளக்கவுரையுடன் சேர்த்து , தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவை விதிகளின் 
130 - ஆம் விதியின் கீழ் பொதுத் தகவலுக்காக வெளியிடப்படுகின்றது . 


சட்டமன்றப் பேரவை சட்ட முன்வடிவு எண் 5 / 2015 


2003 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதிநிலை நிருவாகத்தில் பொறுப்புடைமைச் 
சட்டத்தை மேலும் திருத்துவதற்கானதொரு சட்டமுன்வடிவு . 


இந்தியக் குடியரசின் அறுபத்து ஆறாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் 
சட்டமன்றப் பேரவையால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 


1 . (1) இந்தச் சட்டம் , 2015 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதிநிலை நிருவாகத்தில் குறுந்தலைப்பும் 
பொறுப்புடைமைத் (திருத்தச் ) சட்டம் என வழங்கப்பெறும் . 

தொடக்கமும் . 


தமிழ்நாடு சட்டம் 
16/ 2003 . 


(2 ) இது , மாநில அரசு அறிவிக்கையின் வாயிலாகக் குறிக்கக் கூடிய 
அத்தகைய தேதியில் நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 

2 . 2003 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதிநிலை நிருவாகத்தில் பொறுப்புடைமைச் 
சட்டத்தின் 4 - ஆம் பிரிவின் (2 ) ஆம் உட்பிரிவில் , ( a ) எனும் கூறில் , " 2011 - ஆம் ஆண்டு பிரிவிற்கான 
மார்ச்சு மாதம் 31 - ஆம் தேதி வாக்கில் ஐந்து விழுக்காட்டளவிற்கு மேற்படாமல் குறைத்து திரு 
வந்து 2011 - 2012 ஆம் ஆண்டு வாக்கில் வருவாய்ப் பற்றாக்குறையை அறவே 
நீக்குவதோடு " என்று வருகின்ற சொற்றொடருக்குப் பதிலாக , " 2016 - ஆம் ஆண்டு மார்ச்சு 
மாதம் 31 - ஆம் தேதி வாக்கில் ஐந்து விழுக்காட்டளவிற்கு மேற்படாமல் குறைத்து வந்து 
2016 - 2017 ஆம் ஆண்டு வாக்கில் வருவாய்ப் பற்றாக்குறையை அறவே நீக்குவதோடு " 
என்னும் சொற்றொடரானது அமைக்கப்படுதல் வேண்டும் . 


IV - 1 EX . (T ) (76A ) - 1 


[ 1 ] 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


நோக்க - காரண விளக்கவுரை 


வருவாய்ப் பற்றாக்குறையை நீக்குவதற்கான கால அளவை நீட்டிப்பு செய்வதன் 
பொருட்டு , நிர்ணயிக்கப்பட்ட நிதி மேலாண்மை இலக்குகளைப் பராமரித்து , ஒட்டு மொத்த 
நோக்கங்களை அடைவதற்காக , 2003 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதிநிலை நிருவாகத்தில் 
பொறுப்புடைமைச் சட்டத்தினைத் (தமிழ்நாடு சட்டம் 16 / 2003 ) திருத்தம் செய்வதெனக் 
கருதப்பட்டுள்ளது . 


2 . இச் சட்ட முன்வடிவு மேற்சொன்ன முடிவிற்கு செயல்வடிவம் கொடுக்க 
விழைகிறது . 


ஓ . பன்னீர்செல்வம் , 
முதலமைச்சர். 


அ . மு .பி . ஜமாலுதீன் , 

செயலாளர் . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


